சிருஷ்டிப்பின்‌ நாட்கள்‌ 
இருபத்து நான்கு மணி நேரம்‌ உள்ள நாட்களா? 


வேத ஆராய்ச்சியாளர்‌ எம்‌.எஸ்‌.வசந்தகுமார்‌ 


தேவன்‌ சகலவற்றையும்‌ ஆறு நாட்களில்‌ சிருஷ்டித்தார்‌ (யாத்‌.20:11) என்பதை ஆதியாகமம்‌ 
முதலாம்‌ அதிகாரம்‌ அறியத்தந்தாலும்‌, தற்காலத்தில்‌ பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள்‌, 
இவ்வதிகாரத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள நாட்களை இருபத்து நான்கு மணிநேரம்‌ கொண்ட 
சாதாரண நாட்களாகக்‌ கருதுவதில்லை. ஏனெனில்‌, உலகமும்‌ உயிரினங்களும்‌ உருவாகி 
இன்றைய நிலையை அடைவதற்கு கோடிக்கணக்கான யுகங்கள்‌ ஆகியுள்ளன என்னும்‌ “சார்ள்ஸ்‌ 
டார்வீனின்‌ பரிணாமக்‌ கோட்பாட்டை'' ஆதரிக்கும்‌ ஆராய்ச்சியாளர்களினால்‌, ஆறு நாட்களில்‌ 
தேவன்‌ சகலவற்றையும்‌ சிருஷ்டித்தார்‌ என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல்‌ உள்ளது. இதனால்‌, 
ஒரு நாளில்‌ தேவன்‌ செய்ததாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள காரியங்கள்‌ அனைத்தையும்‌ செய்வதற்கு 
அவருக்கு இருபத்து நான்கு மணிநேரம்‌ போதாது என்று கருதும்‌ இவர்கள்‌,' பரிணாமச்‌ செயலின்‌ 
மூலமாகவே தேவன்‌ சகலத்தையும்‌ சிருஷ்டித்துள்ளார்‌ என்று வாதிடுகின்றனர்‌.” ஆனால்‌, இது 
வேதாகம சத்தியத்தைய முரண்படூத்தும்‌ விளக்கமாக உள்ளது. ஏனெனில்‌, உலகமும்‌ 
உயிரினங்களும்‌ பரிணாமச்‌ செயலின்‌ மூலம்‌ இன்றைய நிலையை அடைந்தது என்று வேதாகமம்‌ 
போதிக்கவில்லை. மேலும்‌, பரிணாமக்‌ கோட்பாடு மானிட சிந்தையின்‌ ஒரு ஊகமாக 
இருக்கின்றதே தவிர, நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இல்லை. ஏனெனில்‌, “பரிணாம 
வளர்ச்சியை எவரும்‌ விஞ்ஞானரீதியாக ஆய்வு செய்து கண்டூபிடிக்கவில்லை.”” 








சிருஷ்டிப்பின்‌ நாட்களை இருபத்து நான்கு மணிநேரம்‌ கொண்ட நாட்களாக ஏற்றுக்கொள்ளும்‌ 
ஆராய்ச்சியாளர்களிலும்‌ பெரும்பாலானவர்கள்‌, இவற்றை “சிருஷ்டிப்பு நடைபெற்ற நாட்களாக” 
அல்ல, “சிருஷ்டிப்பு வெளிப்படுத்தப்பட்ட நாட்களாக” இருப்பதாகக்‌ கருதுகின்றனர்‌. அதாவது, 
உலகம்‌ எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதைத்‌ தேவன்‌ மோசேக்கு ஆறு நாட்களில்‌ 
வெளிப்படுத்தினார்‌ என்பதே இவர்களுடைய விளக்கமாகும்‌.” ஆனால்‌, ஆறு நிமிடங்களுக்குள்‌ 
வாசிக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்துவதற்குத்‌ தேவனுக்கு ஆறு நாட்கள்‌ தேவைப்பட்டது 
என்று கூறுவது எவ்விதத்திலும்‌ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கமாக இல்லை. மேலும்‌, 
ஆதியாகமம்‌ முதலாம்‌ அதிகாரத்தை வாசிக்கும்போது, இது ஆறு நாட்கள்‌ வெளிப்படுத்தலில்‌ 
பெற்றுக்கொண்ட விஷயம்‌ என்று எவ்விடத்திலும்‌ குறிப்பிடப்படவில்லை. ஏனெனில்‌, “தேவன்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ எவற்றை வெளிப்படுத்தினார்‌ என்றல்ல, ஒவ்வொரு நாளும்‌ எவற்றை 
சிருஷ்டித்தார்‌ என்றே ஆதியாகமம்‌ முதலாம்‌ அதிகாரம்‌ கூறுகிறது.” எனவே, விஞ்ஞானக்‌ 
கோட்பாட்டுடன்‌ வேதாகமத்தை ஒத்துப்போக வைப்பதற்காக, வேதாகமத்தில்‌ எழுதப்படாததை 
அதன்‌ விளக்கமாகக்‌ கருதுவது மாபெரும்‌ தவறாகும்‌. இதனால்தான்‌, தற்காலத்தில்‌ அதிகளவு 
பிரபலமாயுள்ள “இலக்கிய சட்டகம்‌” (ணு 7ரவானா௦ப: 11௨00) என்னும்‌ விளக்கமும்‌ 
தவறானதாகவே உள்ளது. ஏனெனில்‌, இவ்விளக்கத்தின்படி ஆறு நாட்களாகத்‌ தேவன்‌ 
ஒவ்வொரு நாளிலும்‌ சிருஷ்டித்தவைகளைப்பற்றி அல்ல, தேவன்‌ சிருஷ்டித்தவைகள்‌ 
அனைத்தும்‌ ஆதியாகமம்‌ முதலாம்‌ அதிகாரத்தில்‌ ஆறு பகுதிகளாக எழுதப்பட்டூள்ளது என்றும்‌, 


1 0 அஙக கீரா. ர ரகா, சோச2ம்‌ 0௪ மாமீ 1/௪ ரரர்சப்ப ௦112 (ரஸ்‌ ௮2௪, ற. 125. 
ர 0௦12ம்‌ & 78.௩ ஷர0106, 60., 7777௪௪ 177௫௭௨ ௦ஈ ரோசா மாமீ 2%011/7௪0 றற. 163-169. 
370 /1ம்0ாம்‌ & ர ராநாவார்‌, 772 சோகம்‌ 777௦௦4: 771௪ 10/1241 72007ம மாமீ 179 507 ௮1ர1௦ 4றற1[2210௦7, ற. 227. 
“ற ர ர்க, 22/௦1 சச2/சமீப்ர மிடம்‌, ற. 144: ந. வரர, 77௪ சர்ச்ச 17/சம ௦7 $012102 யாமி $ிப்றயாச, றற. 149-152. 
3 நவ, ௦0., 77௪ 022/9 41௭௦௮ 0௦7, ற. 50; 11. 876171 படாம்‌2/01/011 10 1712 (0/4 789/27141/ [2111472101 1. 88. சில 
ஆராய்ச்சியாளர்கள்‌ யாத்திராகமம்‌ 20:11ல்‌ சிருஷ்டித்தார்‌ என்பதற்கு மூலமொழியில்‌ உபயோகிக்கப்பட்டூள்ள 
“ஆஸ்சா” (5௭/) என்னும்‌ எபிரெயச்‌ சொல்‌ “காண்பித்தார்‌” என்னும்‌ ஒர்த்தத்தையும்‌ கொண்டுள்ளது என்றும்‌, 
இதனால்‌ ஆதியாகம சிருஷ்டிப்பின்‌ நாட்கள்‌ சிருஷ்டிப்பு வெளிப்படுத்தப்பட்ட அல்லது காண்பிக்கப்பட்ட நாட்கள்‌ 
என்று கூறுகின்றனர்‌. ஆனால்‌, இச்சொல்லுக்கு உருவாக்குதல்‌, தயாரித்தல்‌ செய்தல்‌ என்னும்‌ அர்த்தங்கள்‌ 
உள்ளனவே தவிர, காண்பித்தல்‌ என்னும்‌ அர்த்தம்‌ இல்லை (0.1 ஷு, “19 ௦4 6121௦1 ௦ ரேவ? (1997), 
[1105://20/ ௦112010818 .012/0008/1 88.89) 

எ அ அஉஅஉஅஉூஉஉஉஉச்் க ககக கை ககக சா ராகா எட்ட: 


11.5.4854 0044(0) 7814252077 1 1! 81016 82568௭00 சோம்ா6 


ஆறு நாட்களும்‌ சிருஷ்டிப்புக்‌ கதையின்‌ ஆறு பகுதிகள்‌ என்றும்‌ கருதப்படுகின்றது.” இதனால்‌, 
இத்தகைய விளக்கத்தின்படி ஆதியாகமம்‌ முதலாம்‌ அதிகாரத்தை வியாக்கியானம்‌ செய்பவர்கள்‌ 
சிருஷ்டிப்பின்‌ நாட்களை சொல்லர்த்தமாக அல்ல, உருவகமாகவே கருதுகின்றனர்‌.” 


விஞ்ஞான விளக்கங்களுக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கும்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ சிருஷ்டிப்பின்‌ 
நாட்களை “ஆறு புவியியல்‌ காலகட்டங்களாகக்‌” (லட ஐ601021௦ ௨2௦6) கருதுகின்றனர்‌.” இதனால்‌ 
இவர்கள்‌, “நாள்‌” என்பதை “யுகம்‌” அல்லது “காலகட்டம்‌” என்னும்‌ அர்த்தத்தில்‌ தவறாக 
விளக்குகின்றனர்‌.” இத்தகைய விளக்கம்‌ முதற்‌ தடவையாக 1823இல்‌ இங்கிலாந்து சபையைச்‌ 
சேர்ந்த “ஜோர்ஜ்‌ ..பேபர்‌” (மஜ: ஸ்ா) என்னும்‌ இறையியலாளரினால்‌ உருவாக்கப்பட்டது.” 
மேலும்‌, கி.பி. நான்காம்‌ நூற்றாண்டிலேயே ஓகஸ்டீன்‌ என்னும்‌ சபைத்‌ தலைவர்‌ சிருஷ்டிப்பின்‌ 
நாட்களை சொல்லர்த்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாதவராக இருந்தார்‌.'' மேலும்‌, சூரியன்‌ 
சந்திரன்‌ நட்சத்திரங்கள்‌ எதுவும்‌ இல்லாத முதல்‌ மூன்று நாட்களையும்‌, முதலாம்‌ நாள்‌ 
இரண்டாம்‌ நாள்‌ மூன்றாம்‌ நாள்‌ என்று கூறமுடியாது என்னும்‌ குழப்பத்தில்‌ ஒரிகன்‌ என்னும்‌ 
சபைத்‌ தலைவர்‌ இருந்துள்ளார்‌.'” இதனால்‌, ஆரம்ப காலத்திலிருந்தே கிறிஸ்தவர்கள்‌ 
சிருஷ்டிப்பின்‌ நாட்களை சொல்லர்த்தமாக வியாக்கியானம்‌ செய்யவில்லை என்று தற்காலத்தில்‌ 
பலர்‌ கருதுவதோடூ,'” இந்நாட்கள்‌ இருபத்து நான்கு மணிநேரம்‌ கொண்ட நாட்கள்‌ அல்ல 
என்றும்‌,” “ஒவ்வொரு நாளும்‌ புதியதோர்‌ சிருஷ்டிப்புக்‌ காலத்தின்‌ ஆரம்பமாய்‌ உள்ளது” '” 
என்றும்‌, “ஒவ்வொரு நாளுக்கு இடையிலும்‌ நீண்ட காலப்‌ பகுதி இருக்கின்றது”'” என்றும்‌ 
எண்ணுகின்றனர்‌. 


பரிணாமக்‌ கோட்பாட்டின்‌ பாதிப்புக்கு உட்பட்ட ஆராய்ச்சியாளர்கள்‌ எத்தகைய விளக்கங்களைக்‌ 
கொடுத்தாலும்‌, ஆதியாகமம்‌ முதலாம்‌ அதிகாரத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள சிருஷ்டிப்பின்‌ நாட்கள்‌, 
இருபத்து நான்கு மணிநேரம்‌ கொண்ட நாட்களாகவே உள்ளன.'' ஏனெனில்‌, “நாள்‌” என்பதற்கு 
மூலமொழியில்‌ உபயோகிக்கப்பட்டுள்ள “யொம்‌” என்னும்‌ எபிரெயச்‌ சொல்‌ பழைய ஏற்பாட்டில்‌ 
2301 தடவைகள்‌ இத்தகைய அர்த்தத்துடனேயே உபயோகிக்கப்பட்டூள்ளது.'” இச்சொல்‌ 
பன்மையில்‌ உபயோகிக்கப்படும்போது, “பல நாட்கள்‌” என்னும்‌ அர்த்தத்தைத்‌ தந்தாலும்‌, 
ஒருமையில்‌ எப்பொழுதும்‌ இருபத்து நான்கு மணிநேரம்‌ கொண்ட ஒரு நாளை அல்லது ஒரு 
நாளின்‌ பகற்பொழுதையே குறிப்பதோடூ, ஆதியாகமம்‌ முதலாம்‌ அதிகாரத்தில்‌ ஒருமையிலேயே 
உள்ளது.” இதனால்தான்‌, இச்சொல்‌ இருபத்து நான்கு மணிநேரத்தைவிட அதிகமான 


67.5 7*வ்ட்னாத, 7/௦ 09112 742 ப8ர்ர: 771௪ 0௦211௪ உ மேம்‌, 0. 603; 13. 51௦௦்ன, 1/8 171௪ ிசசப்பாப்12: 77௪ ௦012 012ற1616 ரீ 
(212919, 0. 49-50; 1[.07.161406, “3௦002௦ 14 180 11௦1 80௦0” [ர 17/29/8112 77120/02104/ ௦11711. 20 (1958), றற. 146-157; 
[118208 ௦4., 77:௪2 (112904 [9௪0412 றற. 217-256, 279-303. 

7 0.].0011/06, “0 014 16 நிவாப்டி கீறப்ம௦ற௦்0ார்ம்௦ 195 1௩ சொ௦16 1:1-23?” 1௩ 27ச2ஷ்ுாசாம்ா. 20/2 (1994), ற. 2-15 

8 1 5, 77௪ ய ர 11/2774 7£சமீசாறா1்௦1, ற. 35. 118111, 777௪ 7 ச௭ர்மு ஏர 1/௪ 720012, ற. 143. மனவி, சாசர்‌ 
77:௪௦/௦ ஸு, றற. 144-147. 

200..காரம, 4 ரா 701/4 728௭௮1 ]பரமய்பப௦1, ற. 199. 

10181], ௦4., 777௪ 77/௪௨ 47௭2௪ ௦௦% 2: 00௪ 30 0851101719 011 (77:2811071/74:௦/1//1011 4714 1/2 814/௪, ற. 67. 

11 91 கமுஹப்ர6, ற சேம்‌, ற. 350; 81. க்பஹும்1௪, 747271 ரீசர்‌ 7 0212௦1௦, 5.5.12. இதனால்‌, சிருஷ்டிப்பைப்பற்றிய 
ஓகஸ்டீனின்‌ விளக்கமும்‌ பரிணாமக்‌ கேட்பாட்டைப்‌ போலவே இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள்‌ கூறுகின்றனர்‌ 
([1.டல்ற, 77௦7 1/2 6672212 10 0 யாலர்‌1: 7712 08:2/001112111 07 1772 79:0/1///071413) 7428 7117011271 712 2710-/017 (71117729, 0. 
110). 

20ம்‌ஜா, ரீ ரப்பற்/2, 4.3.1. 

3 11 தாகர, சேரிப்‌ 014 72ம்‌ சோம்‌0ு8107/8௦, ற. 29. 

“ற. கீராலாத, 07ச221/௦7 மாமீ 17௪ 7770௦4: 4714/72/71417௪ 10 771௦04 (2௦1௦2), 4714 77121817௦ 1001147107, 1ம்‌ சொட்சர்பாம்டு. 014 1112 
422 071/2 /8871/, ற. 89; 8. *₹௦ம1ஜ்‌1௦௦0, 772 77 ,4// 8௪௨௭, றற. 25-33; 14.31௦0௭, 7/8 1/௪ சச ர்பாப்ா2: 7712 002112 (201275 மரீ 
471819, 00. 49-59. 

3 8 90 & 11.0 யி ராகா, 0250 01௪ பாசி 171௪ ரசப்‌ ௦71/௪ 88714, ற. 64-65. 

61.0.12௦௧, 5௯ ஸு 14127 டுப்‌142 1/௪ 11/27, ற. 54. 

70/01 7354, சம: 777௪ 0/4 78471271 1-0 0௦17121120, 0. 65. 

8181. ௦0., 77௪ 77/௯2 471227 82௦4: 0722//௦71 7%01///௦7. பாரி 111௪ 10/௪, ற. 26; 4/.ந1௨௦10வாம்‌, 22/௯:௮- 9 74/2 
7111271120), றற. 33-34; 7114844௦01 & ௩.8 20%, ௦4., 777௪ ச/2/௪ 87101௦/2822 (0114712111/3) - 9/4 721ய17217, ற. 28; 
114௦5, 771௪ 2௪2்பார்ர2 ௦7 1/2 147௦71/8: 4 $௦/211077௦ 51/0 ரீ சோஃ௦ம /-17, 0. 25. 

7. 51சாம்கபஜ்‌, “71௦ ஷு ௦7 ௨௦0848: & 8ரெகப்௦ கீறறா௦க௦10 10 7௦0471௭/ சர ரேசயா/21. 5 (றாம்‌! 1991), றற. 70-78; 

₹..11. ௦ய1ஜ்‌1௦௦0, ௦4., 777௪ சோ! 10சம்‌௭7௪, ற. 17. 


எவ சை வைககைள மககளகக ககக கா ரத ப கத அபத வ நவ வல ட வ வத கதா கனா க ன க வனக கா கனகா களா கா கயை ககாகைய கைகாகை கையாக மாமா 
11.5.4854 0044(0) 7814252077 2 1! 81016 82568௭00 சோர்ா6 





காலத்தைக்‌ குறிப்பிடும்போது, இதைப்பற்றிய விளக்கச்‌ சொல்‌ அதனுடன்‌ சேர்க்கப்படுவது 
வழக்கம்‌. அதாவது, “ஆயுள்‌ நாள்‌” “கர்த்தருடைய நாள்‌” என்னும்‌ சொற்பிரயோகங்கள்‌ 
இருபத்து நான்கு மணிநேரத்தைவிட அதிகமான காலத்தைக்‌ குறிப்பிடுகின்றது. ஆனால்‌, 
ஆதியாகமம்‌ முதலாம்‌ அதிகாரத்தில்‌ இச்சொல்‌ இவ்விதமான விளக்கக்‌ குறிப்புடனோ, அல்லது 
பன்மையிலோ உபயோகிக்கப்படவில்லை. இதனால்‌, ஆதியாகமம்‌ முதலாம்‌ அதிகாரத்தில்‌ 
இச்சொல்‌ இருபத்து நான்கு மணிநேரம்‌ கொண்ட நாளையே குறிக்கின்றது.” மேலும்‌, “முதலாம்‌ 
நாள்‌” “இரண்டாம்‌ நாள்‌” என்று நாட்கணிப்புடன்‌ இச்சொல்‌ உபயோகிக்கப்படூம்போது இருபத்து 
நான்கு மணி நேரம்‌ கொண்ட நாளையே குறிக்கும்‌. ஆதியாகமம்‌ முதலாம்‌ அதிகாரத்திலும்‌ 
இச்சொல்‌ இவ்விதமாகவே சிருஷ்டிப்பின்‌ ஆறுநாட்களையும்‌ குறிப்பிட உபயோகிக்கப்பட்டுள்‌ 
ளது.*! 


ஆதியாகமம்‌ முதலாம்‌ அதிகாரத்தில்‌ “யொம்‌” என்னும்‌ எபிரெயச்‌ சொல்‌ யூதர்களுடைய 
நாட்கணிப்பீட்டு முறையின்படி “சாயங்காலமும்‌ விடியற்காலமுமாகி” என்னும்‌ வாக்கியத்து 
டனேயே குறிப்பிடப்பட்டுள்ளது.”” ஏனெனில்‌, பூதார்களின்‌ நாட்கணிப்பீட்டு முறையின்படி, மாலை 
ஆறு மணிக்கே ஒரு நாள்‌ ஆரம்பமாகும்‌. இதனால்தான்‌, ஓய்வுநாள்‌ கட்டளையைப்பற்றி 
வேதாகமம்‌ விளக்கும்போது, “சாயங்காலம்‌ துவக்கி, மறுநாள்‌ சாயங்காலம்‌ மட்டும்‌ உங்கள்‌ 
ஓய்வை ஆசரிக்கக்கடவீர்கள்‌” (லேவி.23:32) என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும்‌, இயேசுகிறிஸ்து 
மனிதனாக இவ்வுலகில்‌ வாழ்ந்த காலத்தில்‌,” ஓய்வு நாட்களில்‌ மனிதர்கள்‌ அந்த நாள்‌ 
முடிவடைந்து அடுத்த நாள்‌ ஆரம்பித்த பின்னர்‌ வியாதியஸ்தர்களை அவரிடத்தில்‌ 
கொண்டுவரும்போது, “அந்த நாளில்‌ சூரியன்‌ அஸ்தமித்ததிற்குப்‌ பின்னர்‌ அவரிடத்தில்‌ 
வந்தனர்‌” (மாற்‌.1:32). இதற்குக்‌ காரணம்‌, யூதரின்‌ நாட்கணிப்பீட்டின்படி, அவர்களுடைய நாளில்‌ 
முதலில்‌ வருவது சாயங்காலமாகும்‌. இதனால்தான்‌, நெருக்கடியான சூழ்நிலையில்‌ ஒரு நாள்‌ 
முழுவதும்‌ ஜெபிப்பதைத்‌ தேவனிடம்‌ தெரிவிக்கும்போது, “அந்தி சந்தி மத்தியான 
வேளைகளிலும்‌ நான்‌ தியானம்பண்ணி முறையிடுவேன்‌' (சங்‌.55:17) என்று சங்கீதக்காரன்‌ 
குறிப்பிட்டுள்ளான்‌. இவ்வசனத்தில்‌ “அந்தி” என்பது மாலை நேரத்தையும்‌, “சந்தி” என்பது 
இரவின்‌ முடிவில்‌ வரும்‌ காலை நேரத்தையும்‌, “மத்தியானம்‌” என்பது காலை முதல்‌ மாலை 
வரையுள்ள பகற்‌ பொழுதையும்‌ குறிக்கின்றது.” இதைப்போலவே, ஆதியாகமம்‌ முதலாம்‌ 
அதிகாரத்திலும்‌ யூதர்களுடைய இத்தகைய நாட்கணிப்பீட்டின்படி “சாயங்காலமும்‌ 
விடியற்காலமுமாகி” என்று ஒவ்வொரு நாளும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது.”” எனவே, ஆதியாகம 
நாட்கள்‌ இருபத்து நான்கு மணிநேர நாட்களாகவே உள்ளன.” ஏனெனில்‌, நீண்ட காலப்‌ 
பகுதியை இவ்வாறு “சாயங்காலமும்‌ விடியற்காலமுமாகி” என்னும்‌ சொற்பிரயோகத்துடன்‌ 
எவரும்‌ உபயோகிப்பதில்லை.” 


சிருஷ்டிப்பின்‌ நாட்கள்‌ இருபத்து நான்கு மணிநேரம்‌ கொண்டவை என்பதற்கு ஆதியாகமம்‌ 
ஜந்தாம்‌ அதிகாரத்திலுள்ள வம்சவரலாற்று அட்டவணையும்‌ அதாரமாயுள்ளது. ஏனெனில்‌, 


20 ௧7.15085, 67241071 4714 [222012 4 01442 10 177௪ $/ஷ்‌ யாமி 200 ௦2ய்1௦71 7 ௪12௨49, ற. 109; 0.].3/வர்ஹா, சோக 7-75: 
40714 514//22/ (1011271100 1/௦/1/4712 7, ற. 19; 19.$கான, ௦0., 77௪ 6*:2411௦71,471௭087:9 ௦௦%, 0. 39. 

21 று 821, ரொசய/ளா மாமீ 017122: ௪12812 77-24 (11/7௪ [சர்‌ 2701412012 50/௮1707௦ 72 மஎயிஜாம, ற. 107; 18.10.514௦, 
71/72 171 (7271259759: 4. (772811071 (7111271100, 0. 67; 1/1. நரம்‌௦1ர1% & நரி. /ஹர்வார்ரஹ்வா, ௦0., 7712 140௦ 815/2 (௦111811750. 
29; 1.0.1.ஹலு, 449௦27 10 70127 (09/21/0119: 4 மல ௦7 7700/271 74.24.0249 4714 198729, 0. 17; ].1).மபோரப்ம்‌, 272919 1/௦/1/7௪ 
7: 2941122//02/ 7722 பிப/ஸ்‌ 1 ய, 0.30. 

22 8 1], ௦0, 77௪ 7/2 479௨௮ 82௦7 2: 00௪: 30 0251101149 011 (7:2811071/74:01//7071 4714 1/2 24/2, ற. 56; &.0.1 1௦ வா, 
(767129/9: ,17172/ 9 210/2 ௦21/0. 45; 411.5 மர்வா, சோ279: 737142/2 0/4 7௭1211 (மோ, 0. 61. 

23 இறைவனாகிய இயேசுகிறிஸ்து மனிதனாக இவ்வுலகில்‌ வாழ்ந்தார்‌ என்பதை அறிந்துகொள்வதற்கு எனது 
“இயேசுகிறிஸ்து இவ்வுலகில்‌ வாழ்ந்தாரா?” என்னும்‌ நூலைப்‌ பார்க்கவும்‌. 

24 7 ரர ஜாம்‌, 7222470272 47/2 074 724௭1214 மோபானா1 கா, ற. 243. 

25 0] ர்வ. சோம்‌ 7-75: 110714 இ41/22/ (7717127110 1/௦/7112 /, ற. 19; ].]18௦- காமா, 77௪ 4440477707 812/௪ 
7111271100), ற. 9; 1. நம்ம] & நர்‌. ஹர்வார்ரஹ்வா, 60., 77௪ 440௦0்‌ 872/2 மோனா வற, ற. 29. 

26775, 7சாசமி2௪ 10 77720112 510/4722 ரட0212919, ற. 49; 11. 51௦௦0, 77 17௪ 8ீசசர்பாப்12: 77௪ 0ற2ப்‌12 074ற127ம 7 சொஃம்‌, 
ற. 44; 9/நர௨௰வம்‌, /22//௯௨ 9 நீரச்‌/2 ராறு, ற. 33; 11.80, 5.0 ஊம்‌ 0.2௨, 4 77௪2 ௭14 712107 1.2:70071 
௦71/2 0/4 789147718717, 0. 398. 05பீ௦ாம்‌: ௫ோனாம்‌0ு 1௦86, 1951. 

277.0, சோகம்‌ 7-7: [7 2ர1பர்ர்ச1ா/ 77120/02108/ (47111112711473), 0. 22; 1.4௨.காம்மா, 777௪ 44௭௦471111 210/௪ 
(7111271120), ற. 8; ௩.0.5றா௦ய1, 771///5 76 (011/2. 4 1/1 9 (142 10 1/2 ]72491771/715/27: (01/29/0௦11 07/72/1107, 0. 123. 


எ வ வைகையை க கை கைதக மககளகக ககக வக எனகக க னவ க ய வப வவ வ ன வவ வதா னக க பன ன னக காக கைகள கா அனகை க ககைகைய ககக கையாக மாமான்‌ 
1/1.5.348584௮/ப௱2 0044(0) 7814252077 3 1! 81016 82568௭00 சோம்ா6 


இவ்வட்டவணையின்படி, சேத்‌ பிறக்கும்‌ போது ஆதாமுக்கு 130 வயதாக இருந்தது. எனினும்‌ 
இது, சிருஷ்டிப்பின்‌ ஆறாவது நாளிலிருந்து கணிப்பிடப்பட்டுள்ள வயதாகவே உள்ளது. எனவே, 
சிருஷ்டிப்பின்‌ நாட்கள்‌ நீண்டகாலப்‌ பகுதிகள்‌ என்றால்‌, ஆறாவது நாளும்‌ நீண்டகாலப்‌ 
பகுதியாகவே இருக்கவேண்டும்‌. அப்படியென்றால்‌ சேத்‌ பிறந்தபோது ஆதாமுக்கு 
கோடிக்கணக்கான வயதாகியிருக்க வேண்டும்‌. ஆனால்‌, சேத்‌ பிறந்தபோது ஆதாம்‌ 130 
வயதுடையவனாய்‌ இருந்ததினால்‌ அவன்‌ சிருஷ்டிக்கப்பட்ட ஆறாவது நாள்‌ இருபத்து நான்கு 
மணிநேரம்‌ கொண்ட நாளாகவே உள்ளது.” இல்லையென்றால்‌ ஆதியாகமம்‌ ஐந்தாம்‌ 
அதிகாரத்திலுள்ள வம்சவரலாற்று அட்டவணையில்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ மனிதர்களின்‌ வயது 
தவறானது என்றே கூறவேண்டும்‌. மேலும்‌, ஆதியாகமம்‌ முதலாம்‌ அதிகாரத்திலுள்ள நாட்கள்‌ 
சொல்லர்த்த மானவை அல்ல என்றால்‌, தேவன்‌ உட்பட இவ்வதிகாரத்தில்‌ உள்ள 
ஏனையவையும்‌ சொல்லர்த்தமானவை அல்ல என்றே கூறவேண்டும்‌. ஆனால்‌, இவ்வதிகரத்தில்‌ 
தேவனும்‌, அவரால்‌ சிருஷ்டிக்கப்பட்டவையும்‌ சொல்லர்த்தமானவைகளாகவே இருப்பதினால்‌, 
சிருஷ்டிப்பின்‌ நாட்களை மாத்திரம்‌ சொல்லர்த்தமாக எடுக்காமல்‌ அதை நீண்ட காலத்திற்கான 
அடையாளம்‌ என்று கூறுவது முரண்பாடான ஒரு விளக்கமாகவே உள்ளது.” 


தேவன்‌ இருபத்து நான்கு மணிநேரம்‌ கொண்ட ஆறு நாட்களிலேயே சகலத்தையும்‌ சிருஷ்டித்தார்‌ 
என்பதற்கான உறுதியான ஆதாரம்‌ யாத்திராகமம்‌ 20:11இல்‌ உள்ளது. அதாவது, இஸ்ரவேல்‌ 
மக்கள்‌ ஆறு நாட்கள்‌ வேலை செய்து ஏழாவது நாளில்‌ ஓய்ந்திருக்க வேண்டும்‌ என்று தேவன்‌ 
அறிவுறுத்தும்போது, இதற்கான காரணமாக சிருஷடிப்பின்‌ ஆறு நாட்களும்‌ தேவன்‌ ஓய்ந்திருந்த 
ஏழாவது நாளுமே யாத்திராகமம்‌ 20:11இல்‌ சுட்டிக்காட்டப்பட்டூுள்ளது. இதனால்தான்‌, “ஓய்வு 
நாளைப்‌ பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க நினைப்பாயாக. ஆறுநாளும்‌ நீ வேலைசெய்து, உன்‌ 
கிரியைகளையெல்லாம்‌ நடப்பிப்பாயாக. ஏழாம்‌ நாளோ உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு 
நாள்‌. அதிலே நீயானாலும்‌, உன்‌ குமாரனானாலும்‌, உன்‌ குமாரத்தியானாலும்‌, உன்‌ வேலைக்‌ 
காரனானாலும்‌, உன்‌ வேலைக்காரியானாலும்‌, உன்‌ மிருக ஜீவனானாலும்‌, உன்‌ வாசல்களில்‌ 
இருக்கிற அந்நியனானாலும்‌, யாதொரு வேலையும்‌ செய்யவேண்டாம்‌” என்று கூறும்‌ மோசே, 
அடூத்த வசனத்தில்‌, “கர்த்தர்‌ ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும்‌ பூமியையும்‌ சமுத்திரத்‌ 
தையும்‌ அவைகளிலுள்ள எல்லாவற்றையும்‌ உண்டாக்கி, ஏழாம்‌ நாளிலே ஓய்ந்திருந்தார்‌. 
ஆகையால்‌, கர்த்தர்‌ ஓய்வு நாளை ஆசீர்வதித்து, அதைப்‌ பரிசுத்தமாக்கினார்‌ (யாத்‌.20:8-11)” 
என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார்‌. 


இஸ்ரவேல்‌ மக்கள்‌ இருபத்து நான்கு மணிநேரம்‌ கொண்ட ஆறு நாட்கள்‌ வேலை செய்து 
விட்டு, ஏழாவது நாளில்‌ ஓய்ந்திருக்கும்படியாகவே கட்டளையிடப்பட்டூள்ளதினால்‌, இதற்கு 
மாதிரியாகக்‌ காண்பிக்கப்படும்‌ ஆறு நாட்கள்‌ சிருஷ்டிப்பும்‌ ஏழாவது நாள்‌ ஓய்வும்‌ இருபத்து 
நான்கு மணிநேர நாட்களாகவே உள்ளன. இல்லையென்றால்‌, இஸ்ரவேல்‌ மக்களை 
கோடிக்கணக்கான ஆண்டூகளைக்கொண்ட ஆறு யுகங்கள்‌ வேலைசெய்துவிட்டு, ஏழாவது 
யுகத்தில்‌ ஓய்ந்திருக்கும்படி சொல்லும்‌ அர்த்தமற்ற ஒரு கட்டளையாகவே யாத்திராகமம்‌ 20:8- 
11ஐ வியாக்கியானம்‌ செய்யவேண்டும்‌. எனவே, ஆறு நாட்கள்‌ வேலையும்‌ ஏழாவது நாள்‌ ஓய்வும்‌ 
இருபத்து நான்கு மணிநேரம்‌ கொண்ட நாட்களின்படி இருப்பதினால்‌, இதற்கு மாதிரியாகக்‌ 
காண்பிக்கப்பட்டுள்ள ஆதியாகம சிருஷ்டிப்பின்‌ நாட்களும்‌ இருபத்து நான்கு மணிநேரம்‌ 
கொண்ட ஆறு நாட்கள்‌ என்பதை எவ்விதத்திலும்‌ மறுக்க முடியாதுள்ளது.” உண்மையில்‌, 
தற்கால விஞ்ஞானக்‌ கல்வியின்‌ செல்வாக்கே, சிருஷ்டிப்பின்‌ நாட்களை நீண்ட காலப்‌ 
பகுதிகளாகப்‌ பலர்‌ கருதுவதற்கான காரணமாய்‌ உள்ளது. ஆனால்‌, ௮ண்மைக்‌ கால 
விஞ்ஞானக்‌ கல்வியைக்‌ கருத்திற்கொள்ளாமல்‌, அதியாகமம்‌ முதலாம்‌ அதிகாரத்தை 
வாசித்தால்‌, சிருஷ்டிப்பின்‌ நாட்கள்‌ இருபத்து நான்கு மணிநேரம்‌ கொண்ட நாட்கள்‌ எண்ணும்‌ 
எண்ணமே ஏற்படும்‌. எனவே, நாம்‌ நம்முடைய விஞ்ஞான அறிவை வைத்தல்ல, அதியாகம 


28 நர 3 மய & நரி. ர/வபிகாம்பஹ்கா, 77௪ 140௦0 80/௪ சபற, றற. 29-30. 
22 75 வ்ட்னத, 7/௦ 07௪ 748௪ பர 771௪ 0௦யரப்ச சர மேம்‌, றற. 613-614. 
3078 1] ஹா, ௦0., 77௪ 7/௯ 41௭௪ 2௦%: 00௪: 25 (9125710719 071 (72411011/7:௦/1/17071 8114 1/2 170/௪, ற. 27; 1.11. 166114, (722107 
பா (4122. சோக /:7-2:4 071 1/2 112/1 07 (714712012 0127110712 7271412714, 0. 109; ௩.1.5 0௭, 511412 1 ௪1209: 4 
(28/1011 (1111271//3, 0. 68. 
எ வை அச கை கைகள [மாமா காட்ட 
11.5.4854 0044(0) 7814252077 4 1! 81016 82568௭00 சோம்ா6 


ஆசிரியர்‌ எத்தகைய அர்த்தத்தில்‌ நாள்‌ என்னும்‌ சொல்லை உபயோகித்துள்ளார்‌ என்பதை 
அறிந்துகொள்ள வேண்டும்‌.” 


சில கிறிஸ்தவர்கள்‌, 2பேதுரு 3:8ஐ ஆதாரமாகக்கொண்டு, ஆதியாகம சிருஷ்டிப்பின்‌ நாட்கள்‌ 
கோடிக்கணக்கான யுகங்கள்‌ என்று எண்ணுகின்றனர்‌. ஏனெனில்‌, இவ்வசனத்தில்‌ “தேவனுக்கு 
ஒரு நாள்‌ ஆயிரம்‌ வருஷம்‌ போலவும்‌ ஆயிரம்‌ வருஷம்‌ ஒரு நாள்‌ போலவும்‌ இருப்பதாகக்‌” 
குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால்‌, “இவ்வசனத்தை ஆதாரமாகக்கொண்டு ஆதியாகமத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள சிருஷ்டிப்பின்‌ நாட்களை வியாக்கியானம்‌ செய்வது வேதவசனத்தைத்‌ 
தவறாக உபயோகிக்கும்‌ செயல்முறையாகவே உள்ளது.””” ஏனெனில்‌, தேவனுக்கு நாட்களும்‌ 
வருஷங்களும்‌ எப்படி இருக்கின்றன என்பதைப்‌ பேதுரு இவ்வசனத்தில்‌ சுட்டிக்காட்டுகிறாரே 
தவிர, அவர்‌ ஆதியாகம நாட்களைக்‌ கருத்திற்கொண்டவராக இவ்வாறு கூறவில்லை.” மேலும்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரண்டாவது வருகை தாமதமாவதற்கான காரணத்தையே பேதுரு 
இவ்வசனத்தில்‌ சுட்டிக்காட்டுகிறர்‌ என்பதை இவ்வசனம்‌ இடம்பெறும்‌ பகுதியை முழுமையாக 
வாசித்தால்‌ புரிந்துகொள்வோம்‌. அதாவது, நமக்கு ஆயிரம்‌ வருஷம்‌ நீண்ட காலமாக இருப்பது 
போல தேவனுக்கு இருப்பதில்லை என்பதினால்‌, நமக்கு இயேசுகிறிஸ்துவின்‌ இரண்டாவது 
வருகை தாமதமாவதாகத்‌ தென்பட்டாலும்‌ தேவனுக்கு எவ்விதத்‌ தாமதமும்‌ ஏற்படவில்லை 
என்பதையே பேதுரு சுட்டிக்காட்டுகிறார்‌. எனவே, பேதுருவின்‌ கூற்றை சிருஷ்டிப்பின்‌ நாட்களைப்‌ 
பற்றிய விளக்கமாகக்‌ கருதமுடியாது. 


காலத்தை சிருஷ்டித்த தேவன்‌ (அதாவது தன்னைத்தானே சுற்றும்‌ விதத்தில்‌ பூமியை 
சிருஷ்டித்து காலக்கணிப்பீட்டு முறையை உருவாக்கிய தேவன்‌) “கால வரையறை எதுவும்‌ 
இல்லாத நித்தியராக இருப்பதினால்‌, எல்லா காலமும்‌ அவருக்கு ஒரே மாதிரியாகவே 
இருக்கின்றது.””” அதாவது, நீண்ட காலம்‌ குறுகிய காலம்‌ என்னும்‌ வரையறைகளுக்கு 
உட்படாதவராக தேவன்‌ இருக்கின்றார்‌. இதனால்‌, நமக்கு ஒரு நாள்‌ குறுகிய காலப்‌ 
பகுதியாகவும்‌ ஆயிரம்‌ வருஷம்‌ நீண்ட காலப்‌ பகுதியாகவும்‌ இருப்பதுபோல, தேவனுக்கு 
இருப்பதில்லை. அவருக்கு எல்லாம்‌ ஒரே மாதிரியாகவே இருக்கும்‌. இதனால்‌, “நமக்கும்‌ 
தேவனுக்கும்‌ காலம்‌ ஒரே மாதிரியானதாக இருப்பதில்லை.” எனவே, “நம்முடைய கால 
வரையறைகளுக்குள்‌ தேவனைக்‌ கொண்டுவர முடியாது.”” இதனால்தான்‌, தேவனுக்கு ஆயிரம்‌ 
வருஷம்‌ ஒரு நாள்போலவும்‌ ஒரு நாள்‌ ஆயிரம்‌ வருஷம்‌ போலவும்‌ இருப்பதாகப்‌ பேதுரு 
குறிப்பிட்டுள்ளார்‌. அதாவது, காலக்‌ கணிப்பீட்டுக்கும்‌ கால வரையறைகளுக்கும்‌ 
அப்பாட்பட்டவராகத்‌ தேவன்‌ இருக்கின்றார்‌. இதைப்போலவே 90ஆம்‌ சங்கீதத்திலும்‌, 
தேவனுடைய பார்வையில்‌ “ஆயிரம்‌ வருஷம்‌ நேற்றுக்கழிந்த நாள்போலவும்‌ இராச்சாமம்‌ 
போலவும்‌ இருக்கிறது.” (சங்‌.90:4) என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையில்‌, இவ்விரு 
வசனங்களும்‌ தேவனுக்கும்‌ மனிதருக்கும்‌ காலம்‌ எப்படிப்பட்டதாயிருக்கின்றது என்பதை 
சுட்டிக்காட்டுகிறதே தவிர, ஆதியாகம நாட்கள்‌ எப்படிப்பட்டவை என்பதை விளக்கவில்லை. 
ஏனெனில்‌, இருபத்து நான்கு மணிநேரம்‌ உள்ள ஆறு நாட்களில்‌ தேவன்‌ சகலத்தையும்‌ 
சிருஷ்டித்துள்ளார்‌ என்பதையே ஆதியாகமம்‌ முதலாம்‌ அதிகாரம்‌ ௮றியத்தருகின்றது. 


1] நவீஸ்௦ர, இனாச1/௦ 77௪௦/௦ஸு. றற. 154-155; 14.71ம2880௧, 7௪௭௭௭2 01 *௦/சாயார்ட 7712௦/0ஐ., ற. 115. 
32 நவ, 60. 77௪ சசய//ளட 4௮: 8007, ற. 41. 

33 101 ஹஷ, 44௭௦272 70 7௦127 0128101122 4 51 97 17௦11217178224029 14 182129, 0. 16. 

4]. நஜ, 77௪ 8றம்‌1/௪ ௦751... 472 014 1/௪ 500114 றம்‌217௪ ௦7 37221௪, ற. 156. 

33 நரீ.ரெ௦0, 2721௪7 பாம்‌ .71/42: 7$7142/௪ 17/௪௨ 72 யாபா, ற. 145. 

3 ந நல்ன!, 520014 722127 எ1ம்‌.1/42: 471 2200௦2ப்0௦1௭/ மோனா, ற. 153. 


எவவ வைகை சைகை மககள ககக கரக ககா கக தத என தகு வ வ வவ வத கனா க னன கன வரகா க ககக கா அகவய ககக ககக கையாக மாமா 
11.5.4854 0044(0) 7814252077 5 1! 81016 82568௭00 சோர்ா6 


